நீங்கள்சுகம்‌ பெறாவிட்டால்‌... 


R. ஸ்டான்லி 


“தெய்வீக சுகமளிப்பு'' ஊழியத்தில்‌ இன்று காணப்படும்‌ புதிய 
உற்சாகத்திற்காய்க்‌ கடவுளைத்‌ துதிப்போம்‌. நமது தேவன்‌ சுக 
மளிப்பவர்‌! (யாத்‌ 15:26). அவர்‌ ஒருபோதும்‌ மாறுவதில்லை. 
“இயேசு கிறிஸ்து நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவராயிருக்கிறார்‌'” 
(எபி 13:8). 


பரலோகம்‌ ஒன்றில்தான்‌ கடவுளது சித்தம்‌ பூரணமாய்‌ நிறை 
வேற்றப்படுவதால்‌ அங்கு வியாதியே கிடையாது. எவ்வித 
வியாதியிலிருந்தும்‌ சுகம்‌ பெறவும்‌ நீடித்து வாழவும்‌ மனிதனுக்கு 
இருக்கும்‌ விருப்பம்‌ கடவுள்‌ தந்ததாகும்‌. ஆனால்‌ பக்தியுள்ளோர்‌ 
நடுவிலும்‌ பக்தியற்றோர்‌ நடுவிலும்‌ வியாதி பெருகிக்கொண்டு 
தானிருக்கிறது. 


மனிதரை வேதனையிலிருந்து விடுவிக்க உதவும்‌ மருத்துவக்‌ 
கலையின்‌ எல்லா முன்னேற்றங்களுக்காகவும்‌ ஆண்டவரைத்‌ 
துதிப்போம்‌. அப்படியே நோயுற்றோருக்குத்‌ தமது பிரசன்னத்தை 
யும்‌ வல்லமையையும்‌ வெளிப்படுத்த கடவுள்‌ திருச்சபைக்கு 
“வரங்களை” அருளியுள்ளார்‌ (1 கொரி 12:28). திருச்சபைச்‌ 
சரித்திரம்‌ முழுவதிலும்‌, குறிப்பாக இந்நாட்களில்‌, கடவுள்‌ இந்த 
மகிமையான சுக மளிப்பு ஊழியத்தில்‌ பலரைப்‌ பயன்படுத்தி 
வருகிறார்‌. மற்ற கூட்டங்களைவிட சுகமளிப்புக்‌ கூட்டங்களுக்கே 
திரளாய்‌ மக்கள்‌ செல்லுகின்றனர்‌. ஆனால்‌ சுகம்‌ பெற்றவரைவிட 
சுகம்‌ பெறாதவரின்‌ எண்ணிக்கையே அதிகம்‌ எனும்‌ உண்மையை 
மறுக்கமுடியாது. ஒவ்வொரு நற்செய்திக்‌ கூட்டத்திற்கும்‌, ஒவ்‌ 
வொரு ஊழியனிடமும்‌ சென்றும்‌ அவர்கள்‌ சற்றும்‌ முன்னேற்றம்‌ 
காணாமல்‌ பெரிதும்‌ சோர்படைகின்றனர்‌. இதுதான்‌ பெருங்கூட்‌ 
டத்தின்‌ நிலை. அவர்கள்‌ மீது மனதுருகி இச்செய்தியை அவர்‌ 
களுக்காகவே எழுதுகிறேன்‌. 


நீங்கள்‌ சுகம்‌ பெறாவிட்டால்‌... 


1. சோர்ந்துபோக வேண்டாம்‌! 





கடவுள்‌ இன்னும்‌ சிம்மாசனத்தில்தான்‌ இருக்கிறார்‌! அவரிடம்‌ 
சொல்லுவதற்கு முன்னரே உங்கள்‌ உடலின்‌ தேவைகளைப்‌ பர 
லோகத்திலிருக்கும்‌ உங்கள்‌ தந்‌ைத நன்கறிவார்‌. “உங்கள்‌ 
வாழ்க்கைக்காகவும்‌... உடலுக்காகவும்‌ கவலைப்படாதிருங்கள்‌... 
இவைகளெல்லாம்‌ உங்களுக்கு வேண்டியவைகளென்று உங்கள்‌ 
விண்ணகத்‌ தந்தை  அறிந்திருக்கிறார்‌'” என்றார்‌ இயேசு (மத்‌ 
6:25-32). “நான்‌ உன்னை விட்டு விலகுவதுமில்லை; உன்னைக்‌ 
கைவிடுவதுமில்லை'' என்பதே இறைவாக்கு (எபி 13:5). கிறிஸ்து 
““உங்களுக்குள்‌'” இருக்கிறார்‌ (கொலோ 1:27). அவரே தந்தை 
யானவர்‌ உங்களுக்குத்‌ தந்த முதல்‌ தேற்றரவாளன்‌ (ஆற்றித்‌ 
தேற்றுகிறவர்‌). அப்படியே பரிசுத்த ஆவியானவரும்‌ “உங்களுக்‌ 
குள்‌'” குடிகொண்டுள்ளார்‌ (யோ 14:16,17). அவர்‌ தந்தையானவரின்‌ 
இரண்டாம்‌ தேற்றரவாளன்‌. இவ்விரு தேற்றரவாளரும்‌ உங்களோடும்‌ 
உங்களுக்குள்ளும்‌ இருக்கையில்‌ உங்களுக்கு வேறென்ன 
வேண்டும்‌? எதற்காகப்‌ பயப்படவேண்டும்‌? 


உங்கள்‌ புலம்பல்‌, சோர்பு யாவையும்‌ இயேசு நன்குணர்கிறார்‌. 
இறந்துவிட்ட லாசருவின்‌ இனத்தாரோடு அவரும்‌ அழுதார்‌. நீங்கள்‌ 
அவர்‌ கைகளில்‌ இருக்கிறீர்கள்‌. அவரது கைகளிலிருந்து எதிராளி 
யாகிய பிசாசானவன்‌ உங்களைப்‌ பறித்துக்கொள்ளமுடியாது. 
““உலகத்திலிருக்கிறவனிலும்‌ உங்களிலிருக்கிறவர்‌ பெரியவர்‌” (1 
யோ 4:4). நீங்கள்‌ காணாவிடினும்‌ தேவ தூதர்கள்‌ உங்களைச்‌ 
சூழவுண்டு (2 இரா 6:17). நீங்கள்‌ உணராவிடினும்‌ அவர்கள்‌ 
உங்களுக்கு உதவி செய்து நிற்கின்றனர்‌ (எபி 1:14). உங்கள்‌ 
ஜெபங்கள்‌ பதிலளிக்கப்படாததுபோல்‌ காணப்படலாம்‌; உங்கள்‌ 
கதறல்கள்‌ கேட்கப்படாததுபோல்‌ இருக்கலாம்‌; இறைவாக்குகள்‌ 
நிறைவேறாததுபோல்‌ தோன்றலாம்‌. ஆனால்‌ தாமதத்திற்குப்‌ 
பொருள்‌ மறுப்பு என்று எண்ணவேண்டாம்‌. உங்கள்‌ ஜெபங்கள்‌ 
கடவுளது புத்தகத்திலும்‌ உங்கள்‌ கண்ணீர்‌ அவரது பாத்திரத்திலும்‌ 
இருக்கின்றன (சங்‌ 56:8). 


2. உங்களைக்‌ குற்றஞ்சாட்டிக்கொள்ள வேண்டாம்‌! 





ஜெபத்தின்‌ மூலம்‌ இன்னொருவர்‌ சுகம்‌ பெறும்போது, உங்க 
ளுக்கோ சுகம்‌ கிடையாதிருக்கும்போது, உங்களுக்குப்‌ போதுமான 
விசுவாசமில்லாததே காரணம்‌ என உடனே முடிவுகட்டிவிட 
வேண்டாம்‌. சுகம்பெற விசுவாசம்‌ தேவையெனினும்‌, கடவுள்‌ 
பிரதானமாக மக்களைக்‌ குணமாக்குவது தமது அன்பினாலும்‌ 
கருணையினாலுமே. ““இயேசு அவர்கள்‌ மேல்‌ மனதுருகி, அவர்‌ 
களில்‌ நோயாளிகளாயிருந்தவர்களைச்‌ சுகமாக்கினார்‌'்‌ என்று 
திருமறையில்‌ வாசிக்கிறோம்‌ (மத்‌ 14:14). “தாவீதின்‌ குமாரனே, 
எனக்கு இரங்கும்‌”” என்று குருடனான பர்திமேயு கூப்பிட்டான்‌. 
“அவன்‌ வியாதிப்பட்டு மரணத்திற்குச்‌ சமீபமாயிருந்தது மெய்தான்‌ ; 
ஆகிலும்‌ தேவன்‌ அவனுக்கு இரங்கினார்‌'” என்று தனது உடன்‌ 
ஊழியன்‌ ஒருவனைக்‌ குறித்துத்‌ திருத்தொண்டன்‌ பவுல்‌ எழுதினான்‌ 
(பிலி 2:27). விசுவாசிக்கமுடியாத அளவு பலவீனமாயிருந்தால்‌, 
ஆண்டவரைப்‌ பார்த்து, ““விசுவாசிக்கிறேன்‌, ஆண்டவரே; என்‌ 
அவிசுவாசம்‌ நீங்கும்படி உதவிசெய்யும்‌” என்று தயங்காமல்‌ 
சொல்லிவிடுங்கள்‌ (மாற்‌ 9:24). 


தெய்வீக சுகமளிப்பு ஊழியத்தில்‌ முன்னணியிலிருக்கும்‌ ஊழியர்‌ 
பலர்‌ சுகம்‌ பெற்றது ஓர்‌ அற்புதத்தினாலல்ல, மருத்துவ சிகிச்சை 
யினாலேயே. குணமாக்கும்‌ ஊழியத்தில்‌ வல்லமையாய்ப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்ட கேத்தரீன்‌ குல்மேன்‌ அம்மையார்‌ புற்றுநோயினால்‌ 
மரித்தார்‌. தேவாவியின்‌ வரத்தை இரட்டிப்பாய்ப்‌ பெற்று ஏராளம்‌ 
அற்புதங்கள்‌ செய்த தீர்க்கதரிசி எலிசா வியாதிப்பட்டுத்தான்‌ 
மரித்தான்‌ (2 இரா 13:14). அப்படியானால்‌ இவர்களுக்கெல்லாம்‌ 
விசுவாசம்‌ இல்லை என்று பொருளா? 


திருத்தொண்டன்‌ பவுலுக்கு உடலில்‌ ஒரு முள்‌ இருந்தது. அது 
ஒரு வியாதியல்ல என்று பல பிரசங்கிகள்‌ வாதாடுகின்றனர்‌, பலவித 
விளக்கங்கள்‌ தரப்படுகின்றன. ஆனால்‌ ஒன்று நிச்சயம்‌: அந்த 
முள்ளானது அவனது ஆவியிலோ ஆன்மாவிலோ இருந்த பிரச்னை 
அல்ல, உடலில்‌ இருந்தது! (2 கொரி 12:7). அதற்கு என்ன பெயர்‌ 
வேண்டுமானாலும்‌ கொடுத்துக்கொள்ளலாம்‌! விசுவாசத்திலும்‌ 
ஜெபத்திலும்‌ பவுல்‌ வல்லவன்‌. ஆனால்‌ உடலுக்கடுத்த இப்‌ 
பிரச்னையிலிருந்து அவன்‌ விடுவிக்கப்படவில்லை. அவனது 
கைக்குட்டைகளைத்‌ தொட்டே பலர்‌ சுகம்‌ பெற்றனர்‌ (அப்‌ 19:12). 


4 


ஆனால்‌ அவனோடு அவ்வளவு நெருங்கி ஊழியம்‌ செய்த 
தீமோத்தேயுவின்‌ வயிற்று நோய்‌ நீங்கவில்லை (1 தீமோ 5:23). 


நீங்கள்‌ சொல்லும்‌ வார்த்தைககள்‌ பாதகமாயிருப்பதாலேயே 
நீங்கள்‌ இன்னும்‌ சுகம்‌ பெறவில்லையென்று இன்னொரு பிரசங்கி 
சொல்லுவார்‌! அப்படியானால்‌ யோபுவின்‌ (அப்படி அழைக்கப்‌ 
படும்‌) பாதக அறிக்கைகளை வாசித்துப்‌ பாருங்கள்‌. முடிவில்‌ கடவுள்‌ 
அவனது எல்லா வார்த்தைகளையும்‌ குறித்து அவனது நண்பர்‌ 
களிடம்‌ என்ன சொன்னார்‌ தெரியுமா? ““என்‌ தாசனாகிய யோபு 
பேசினதுபோல்‌ நீங்கள்‌ என்னைக்‌ குறித்து நிதானமாய்ப்‌ (சரியாய்ப்‌) 
பேசவில்லை”” (யோபு 42:7). கடவுள்‌ அவனைக்‌ குணமாக்கினார்‌! 
கையில்‌ வலி இருக்கும்போது ““எனக்கு வலி இல்லை”' என்று 
சொல்லாதீர்கள்‌! அது பொய்‌! அதுதான்‌ ““பாதக'? அல்லது 
““முரண்பாட்டு'' அறிக்கையாகும்‌! உள்ளதை உள்ளபடியே 
கடவுளிடம்‌ சொல்லுங்கள்‌. தந்தை தன்‌ மகனிடம்‌ எதிர்பார்ப்பதும்‌ 
விரும்புவதும்‌ அதுவே! 


3. உங்களைத்‌ தூய்மைப்படுத்த கடவுளிடம்‌ கேளுங்கள்‌! 





எல்லா வியாதியும்‌ நமது வாழ்விலுள்ள பாவத்தின்‌ நேரடி விளைவு 
என்று சொல்லிவிடமுடியாது. வியாதிக்குக்‌ கடவுள்‌ காரணரல்ல ; 
ஆனால்‌ நமது கவனத்தைப்‌ பெற்றுக்கொள்ள வேதனையைக்‌ 
கடவுள்‌ நமக்கு அனுமதிக்கிறார்‌. 


முப்பத்தெட்டு ஆண்டு வியாதிப்பட்டிருந்தவனை இயேசு 
சுகமாக்கியபோது, “இதோ, நீ சுகமானாய்‌; அதிகக்‌ கெடுதியான 
தொன்றும்‌ உனக்கு வராதபடி இனிப்‌ பாவம்‌ செய்யாதே என்றார்‌” 
(யோ 5:14). யாத்திராகமம்‌ 15:26இலுள்ள சுகத்துக்கான வாக்குத்‌ 
தத்தம்‌ இறைக்கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படிதலெனும்‌ நிபந்தனை 
யின்‌ மீதுள்ளது. கர்த்தரது பந்தியில்‌ தகுந்த ஆயத்தமின்றிப்‌ பங்கு 
பெற்றதால்‌ வியாதிப்பட்டும்‌ மரித்தும்போன பல விசுவாசிகளைக்‌ 
குறித்துப்‌ பவுல்‌ எழுதினான்‌ (1 கொரி 11:29,30). மூப்பரின்‌ விசு 
வாசமுள்ள ஜெபம்‌ பிணியாளியைக்‌ குணமாக்கும்‌ என்றெழுதிய 
யாக்கோபு, “அவன்‌ பாவம்‌ செய்தவனானால்‌ அது அவனுக்கு 
மன்னிக்கப்படும்‌” என்றும்‌ குறிப்பிடுகிறான்‌ (யாக்‌ 5:15). 


உங்கள்‌ இருதயத்தை கடவுள்‌ அலசிப்‌ பார்க்கும்படி உங்கள்‌ 
வாழ்க்கையை கடவுளுக்குமுன்‌ திறந்துவையுங்கள்‌. உணர்த்தப்‌ 


5 


படுபவைகளைக்‌ கடவுளிடம்‌ அறிக்கையிடுங்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
இரத்தம்‌ எல்லாப்‌ பாவங்களிலிருந்தும்‌ உடனே உங்களைத்‌ தூய்மை 
யாக்கும்‌ (1 யோ 1:7). மன்னிக்கப்பட முடியாத அளவு மோசமான 
பாவம்‌ எதுவுமில்லை (ஏசா 1:18). யாருக்காவது தவறிழைத்திருக்‌ 
கிறீர்களாவென யோசித்துப்பாருங்கள்‌; அவரோடு ஒப்புரவாகி 
உங்கள்‌ மனச்சாட்சியைச்‌ சுத்தம்பண்ணுங்கள்‌. 


ஒருவேளை பயங்கரமான பாவம்‌ எதுவும்‌ இல்லாதிருக்கலாம்‌; 
ஆனால்‌ கடவுளது பரிசுத்த பாதையிலிருந்து நீங்கள்‌ விலகிக்‌ 
கொண்டிருப்பீர்கள்‌. இதோ திருப்பாடகனின்‌ சாட்சி: ““நான்‌ 
உபத்திரவப்படுவதற்குமுன்‌ வழிதப்பி நடந்தேன்‌; இப்பொழுதோ 
உம்முடைய வார்த்தையைக்‌ காத்து நடக்கிறேன்‌... நான்‌ உபத்திர 
வப்பட்டது எனக்கு நல்லது; அதினால்‌ உமது பிரமாணங்களைக்‌ 
கற்றுக்கொள்ளுகிறேன்‌”” (சங்‌ 119:67,71). ““எந்தச்‌ சிட்சையும்‌ தற்‌ 
காலத்தில்‌ சந்தோஷமாய்க்‌ காணாமல்‌ துக்கமாய்க்‌ காணும்‌; ஆகிலும்‌ 
பிற்காலத்தில்‌ அதில்‌ பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான 
பலனைத்‌ தரும்‌'” என்று திருமறை போதிக்கிறது (எபி 12:11). 


போதிய ஓய்வின்மை, சரிவிகித உணவின்மை, இன்னும்‌ 
இயற்கை விதிகள்‌ பலவற்றை மீறுவதும்‌ வியாதிக்கு காரணங்‌ 
களாகும்‌. இதற்கு ஆவன செய்யுங்கள்‌. 


4. கடவுளது மடியில்‌ சாய்ந்திருங்கள்‌! 





சுகம்‌ கிடைக்கவில்லை என்பதால்‌ சுகத்திற்காக ஜெபிப்பதையோ 
அற்புதத்தை எதிர்பார்ப்பதையோ நீங்கள்‌ நிறுத்தவேண்டியதில்லை. 
அற்புதம்‌ செய்ய கடவுளுக்கு எந்நேரமும்‌ பிந்திய வேளையல்ல. 
பிள்ளை பெறமுடியாத வயதானபோது கடவுள்‌ ஆபிரகாமுக்கு ஒரு 
மகனைக்‌ கொடுத்தார்‌ (ஆதி 21:2). திமிர்வாதக்காரனை 38 
ஆண்டுகள்‌ வேதனைக்குப்பின்‌ இயேசு சுகமாக்கினார்‌ (யோ 
5:5,8,9). ஆனால்‌ ஆண்டவர்மீது சார்ந்திருக்கவும்‌, பொறுமையாய்‌ 
அவருக்குக்‌ காத்திருக்கவும்‌ நாம்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌. அவர்‌ 
ஏகாதிபத்தியர்‌. அவர்‌ எதையும்‌ செய்யலாம்‌. 

தனது உடலிலிருந்த பிரச்னையை நீக்கும்படி திருத்தொண்டன்‌ 
பவுல்‌ வேண்டினான்‌; கடவுளோ, “உன்‌ பலவீனத்தில்‌ என்‌ பலம்‌ 
உன்னைத்‌ தாங்கும்‌; என்‌ கிருபை உனக்குப்‌ போதும்‌” என்று 
வாக்களித்தார்‌. முள்ளில்லாதிருப்பதைவிட முள்ளுடனிருப்பதே 


6 


அவனுக்கு நலம்‌ என்று கடவுள்‌ அறிந்திருந்தார்‌ (2 கொரி 12:7-10). 
கிரமமானதோர்‌ மருத்துவ சிகிச்சையுடன்‌ தனது வயிற்றுப்‌ பல 
வீனத்தை தீமோத்தேயு சமாளிக்கவேண்டியதிருந்தது (1 தீமோ 
5:23). பாடுகளின்‌ கிண்ணம்‌ தம்மைவிட்டு நீங்கிவிட இயேசு 
விரும்பினார்‌; ஆனால்‌ விண்தந்தையானவரின்‌ விருப்பத்திற்கு 
அதை விட்டுவிட்டார்‌ (மத்‌ 26:39). 


“எல்லாவற்றிலும்‌” கடவுளைத்‌ துதிப்பதே கிறிஸ்து இயேசு 
வுக்குள்‌ நம்மைக்‌ குறித்த இறைச்சித்தமாயிருப்பதால்‌ அதைக்‌ 
கற்றுக்கொள்வோம்‌ (1 தெச 5:18). ஏனென்றால்‌, ““அவருடைய 
தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்க்‌ கடவுளிடத்தில்‌ 
அன்புசெலுத்துகிறவர்களுக்குச்‌ சகலமும்‌ (நன்மையாகவோ 
தீமையாகவோ காணப்படும்‌ யாவும்‌) நன்மைக்கேதுவாகவே 
நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம்‌”” (ரோ 8:28). உங்கள்மீது கிறிஸ்‌ 
துவின்‌ வல்லமை தங்கியிருக்கும்படி உங்கள்‌ பலவீனங்களிலும்‌ 
மிகவும்‌ சந்தோஷமாய்ப்‌ பெருமிதம்‌ கொள்ளுங்கள்‌ (2 கொரி 12:9). 


வேதனையின்‌ வழியாய்‌ நடந்து செல்ல நாம்‌ அனுமதிக்கப்‌ 
படுவதின்‌ இன்னொரு காரணம்‌, நம்மைப்போல்‌ பாடுபடும்‌ 
பிறருக்கு மனதுருக்கத்துடன்‌ ஆறுதல்‌ கூறி உதவிசெய்யும்‌ மனப்‌ 
பக்குவம்‌ பெறுவதற்காகவே. “கடவுளால்‌ எங்களுக்கு அருளப்படு 
கிற ஆறுதலினாலே... எந்தவித உபத்திரவத்திலாகிலும்‌ அகப்‌ 
படுகிறவர்களுக்கு நாங்கள்‌ ஆறுதல்‌ செய்யத்‌ திறமையுள்ள 
வர்களாகும்படி, எங்களுக்கு வரும்‌ சகல உபத்திரவங்களிலேயும்‌ 
அவரே எங்களுக்கு ஆறுதல்‌ செய்கிறவர்‌” என்று திருத்தூதுவன்‌ 
பவுல்‌ எழுதினான்‌ (2 கொரி 1:4). 


சுகமாயிருந்தாலும்‌ சுகவீனமாயிருந்தாலும்‌ நாம்‌ கடவுளது 
கரங்களில்‌ மாணிக்கங்களாம்‌. இடைவிடாது துதித்தலாலும்‌, தவறாது 
சாட்சி பகர்வதாலும்‌ நாம்‌ அவருக்காய்ப்‌ பிரகாசித்துக்கொண்டிருக்க 
வேண்டும்‌. எவ்வளவோ உடல்‌ வேதனைகள்‌ நடுவிலும்‌ கடவுளுக் 
காய்‌ எரிந்து பிரகாசித்த பக்தர்களின்‌ சரிதைகளால்‌ சரித்திரம்‌ 
நிரம்பியிருக்கிறது. மிஷனரி டேவிட்‌ பிரெய்னார்டு குதிரையில்‌ 
எவ்வழியாய்ச்‌ சென்றாரென்று பனித்தரை மீது அவர்‌ துப்பியுள்ள 
இரத்தத்தை வைத்துச்‌ சொல்லிவிடுமளவு அவர்‌ நோயுற்றிருந்தார்‌. 
பக்தன்‌ ராபர்ட்‌ முர்ரே மச்செயினுக்கு மோசமான இதய நோய்‌ 
இருந்தது. பிரசங்க வேந்தன்‌ சார்லஸ்‌ ஸ்பர்ஜனுக்குப்‌ பல வியாதிகள்‌ 


ரீ 


இருந்தன. தனது ஊழிய நாட்களின்‌ பெரும்‌ பகுதியை ஏமி 
கார்மைக்கல்‌ அம்மையார்‌ படுக்கையில்‌ செலவழித்தார்‌. நாம்‌ 
முடிவாய்‌ அறிவதென்ன?-- உயிரினாலாகிலும்‌ சாவினாலாகிலும்‌ 
கிறிஸ்து நமது உடலில்‌ மகிமைப்படுவார்‌! (பிலி 1:20). 


இன்றைய உலகில்‌ வியாதியே இல்லாதவர்‌ எவருமில்லை. 
எல்லாருக்கும்‌ ஏதோவொரு சுகவீனமோ பலவீனமோ இருக்கத்தான்‌ 
செய்கிறது. இதைக்‌ குறித்துத்‌ திருத்தூதுவன்‌ பவுல்‌ கூறுவதைக்‌ 
கவனியுங்கள்‌: '“நாம்‌ இவ்வுலகில்‌ குடியிருக்கும்‌ உடலாகிய கூடாரம்‌ 
அழிந்துபோனாலும்‌ கடவுளிடமிருந்து கிடைக்கும்‌ வீடு ஒன்று 
விண்ணுலகில்‌ உண்டு. அது மனிதக்‌ கையால்‌ கட்டப்படாதது, அது 
நிலையானது என்று அறிந்திருக்கிறோம்‌. இக்கூடாரத்தில்‌ குடி 
யிருக்கும்‌ நாம்‌ விண்ணுலகு சார்ந்த நமது வீட்டைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ள ஏங்கிப்‌ பெருமூச்சு விடுகிறோம்‌”” (2 கொரி 5:1,2). 


சாகவிருக்கும்‌ நமது உடல்களை உயிர்ப்பிக்க (அல்லது ஊக்கு 
விக்க) இன்று தூயாவியானவர்‌ நம்மில்‌ குடிகொண்டுள்ளார்‌ (ரோ 
8:11). ஆனால்‌ கிறிஸ்து திரும்பவரும்போது, அவர்‌ நமது 
உடல்களை மறுரூபமாக்கி (பிலி 3:20,21), வியாதியோ, வேத 
னையோ, கண்ணீரோ இல்லாத மகிமையான நாட்டிற்குள்‌ 
அழைத்துச்‌ செல்வார்‌ (வெளி 21:4). அதுவரை நமது கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ கிருபையும்‌, தந்தையாகிய கடவுளின்‌ அன்பும்‌, 
தூயாவியானவரின்‌ துணையும்‌ நிச்சயமாக நம்மோடு இருக்கும்‌! 0 





இக்கட்டுரை உங்களை உற்சாகப்படுத்தி, ஆசீர்வதித்திருக்கு 
மானால்‌, இதை நகலெடுத்து நோயினால்‌ அவதியுறுவோருக்குக்‌ 
கொடுங்கள்‌. அல்லது 50 பிரதிகள்‌ கொண்ட கட்டு ஒன்றை 
ரூ.100/- அனுப்பி எங்களிடமிருந்து வாங்கிக்கொள்ளுங்கள்‌. 
இக்கட்டுரை ஆங்கிலத்திலும்‌ உண்டு. 

இக்கட்டுரையின்‌ ஆசிரியர்‌ கொடுத்துள்ள கீழ்க்கண்ட அருட்‌ 
செய்திகள்‌ இரட்டை ஒளித்தட்டுகளில்‌ (2-DVD) உண்டு. முடிந்தால்‌ 


வாங்கிப்‌ பார்த்துப்‌ பயனடையுங்கள்‌. 























1. எப்படித்‌ துக்கிக்கக்கூடாது ? How not to Sorrow 
2. எப்படிப்‌ பாடனுபவிக்கக்கூடாது? How not to Suffer 
3 எப்படி மரணமடையக்கூடாது? Hw not to Die 


5 மணி நேரம்‌ ஓடும்‌ ஒவ்வொரு தலைப்பின்‌ விலை ரூ. 1௦௦/- 


R. STANLEY 
13 CHURCH COLONY, VELLORE 632 006, TAMILNADU 
Tel: 00 91 98437 07600 <stanleyonbible@hotmail.com> 





